Christians recovered from Corona (TAMIL) 


கரோனாவிலிருந்து சுகம்பெற்ற கிறிஸ்தவர்கள்‌ 
R. ஸ்டான்லி (75), 27 மே 2021 


கரோனா தொற்று நோயிலிருந்து உங்களை அற்புதமாய்ச்‌ சுகப்படுத்திய தேவனுக்குத்‌ துதி 
யுண்டாகட்டும்‌! இந்த இரண்டாம்‌ அலையின்போது எவ்வித வேறுபாடுமின்றி இளைஞரையும்‌ 
முதியோரையும்‌ மரணம்‌ சந்திக்கிறது. நீங்கள்‌ இதற்குப்‌ பலியாகியிருந்தால்‌ உங்கள்‌ உற்றார்‌ 
உறவினருக்கு எப்படியிருந்திருக்கும்‌ என்று ஒரு நிமிடம்‌ கற்பனை செய்துபாருங்கள்‌. உங்களுக்கு 
நல்லடக்கம்கூட கிடைத்திருக்காது ! 


தமது கிருபையால்‌ உங்கள்‌ வாழ்நாட்களைக்‌ கூட்டிக்‌ கொடுத்த சர்வ வல்லவருக்கு நன்றித்‌ 
காணிக்கையாக, இந்த நோய்த்‌ தொற்றினால்‌ கடும்‌ பொருளாதார நெருக்கடிக்குள்‌ தள்ளப்பட்டுள்ள 
அவரது ஊழியருக்கு உதவிக்கரம்‌ நீட்டும்படி, இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌, உங்களைக்‌ கெஞ்சிக்‌ 
கேட்கிறேன்‌. இக்கட்டான இச்சூழலில்‌ தவிக்கும்‌ ஊழியரின்‌ மருத்துவ மற்றும்‌ இதரச்‌ செலவு 
களுக்காக ஒரு இலட்சம்‌ ரூபாய்‌ (1,00,000,/-) வழங்குவது உங்களில்‌ அநேகருக்கு வெகு எளிது. 
உங்கள்‌ குடும்பத்தில்‌ இருவர்‌ இத்தொற்றிலிருந்து வெளிவந்திருந்தால்‌ இதனை இரண்டு 
இலட்சமாக்குங்கள்‌. உங்கள்‌ பொருளாதார நிலைக்கு இது அதிக பட்சமானால்‌, நன்றி பொங்கும்‌ 
இதயத்துடன்‌, உங்களாலியன்றதைத்‌ தேவனுக்குக்‌ காணிக்கையாக்குங்கள்‌. இதுவரை இத்தொற்றி 
லிருந்து தேவன்‌ உங்களைக்‌ காப்பாற்றியதற்காகவும்‌ இதுபோன்ற நன்றிக்காணிக்கை ஒன்றைப்‌ 
படைத்திடுங்கள்‌. உங்களுக்கு நெருக்கமானதொருவர்‌ இந்நோய்த்‌ தொற்றினால்‌ உயிரிழந்‌ 
திருந்தாலும்‌, அன்னாரது வாழ்க்கைக்காகவும்‌, அவர்‌ நித்திய மகிழ்ச்சிக்குள்‌ நுழைந்திருப்பதாலும்‌, 
நன்றி செலுத்தி ஸ்தோத்திரக்‌ காணிக்கை ஒன்று படையுங்கள்‌. 








இந்திய மிஷனரி நிறுவனங்களிலுள்ள பணியாளர்கள்தான்‌, அதிலும்‌ குறிப்பாய்‌ முன்னணி 
மிஷனரிகள்தான்‌, எனக்குத்‌ தெரிந்தவரை, இந்தியாவில்‌ மிகக்‌ குறைந்த வருமானமுள்ள ஊழிய 
ராவர்‌. இன்று நமது நாட்டில்‌ ஏறத்தாழ 60,000 முழுநேர மிஷனரிகள்‌ உள்ளனர்‌. கரோனா நோய்த்‌ 
தொற்றினால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கென்றே வினியோகிக்கும்படி உங்களுக்கு விருப்பமான 
மிஷனரி நிறுவனம்‌ ஒன்றிற்கு உங்களது இந்த ஸ்தோத்திரக்‌ காணிக்கையை அனுப்பிவையுங்கள்‌. 
ஆலோசனை தேவையானால்‌ என்னுடன்‌ தொடர்புகொள்ளுங்கள்‌. 


வசதி படைத்த திருச்சபைகள்‌ தங்களது ஒரு மாத வருமானத்தை மிஷனரிகளுக்கு உதவுமாறு 
அந்நிறுவனங்களுக்கு வழங்கலாம்‌. பஞ்சத்தில்‌ வாடிய பரிசுத்தவான்‌௧ளுக்கு நிவாரண உதவிக்‌ 
கென்று நிதி சேகரித்ததொன்றுதான்‌ பவுலடியார்‌ மேற்கொண்ட பணம்‌ திரட்டும்‌ முயற்சி (2 கொரி 
9:1). இந்த வேதப்பகுதியிலிருந்துதான்‌ ஒரு காசு பெறாத நமது திட்டங்களுக்குப்‌ பணம்‌ சேகரிக்க 
நாம்‌ தவறாய்‌ மேற்கோள்‌ காட்டும்‌ திருவசனம்‌: ““உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடம்‌ தேவன்‌ பிரிய 
மாயிருக்கிறார்‌'” (வச 7ஆ). பிரிய நண்பரே, எனது ஆலோசனையை நீங்கள்‌ கேட்டால்‌ விண்ணக 
வளாகங்களில்‌ நாம்‌ சந்திக்கும்போது எனக்குக்‌ குதூகலமாய்‌ நன்றி கூறுவீர்கள்‌! ஏழை ஊழியருக்கு 
நீங்கள்‌ கொடுக்கும்‌ பணவுதவிகள்‌ யாவும்‌ விண்ணக வங்கியில்‌ மாற்றிக்கொள்ளத்தக்கதான 
காசோலைகளாய்‌ உங்கள்‌ கைகளில்‌ வந்து சேரும்‌ (மத்‌ 6:19,20; 10:42; எபி 10:34). 





மரணப்படுக்கையிலிருந்து மன்னன்‌ எசேக்கியா எழுப்பப்பட்டபோது தேவனிடம்‌ அவர்‌ செய்த 
அறிக்கை எனது நினைவுக்கு வருகிறது -- 

“கர்த்தாவே, இதோ, சமாதானத்திற்குப்‌ பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது; தேவாரோ என்‌ ஆத்துமாவை 
நேசித்து அழிவின்‌ குழிக்கு விலக்கினார்‌; என்‌ பாவங்களையெல்லாம்‌ உமது முதுகுக்குப்‌ பின்னால்‌ 
எறிந்துவிட்டீர்‌. என்‌ வாழ்வின்‌ ஆண்டுகளிலெல்லாம்‌ என்‌ஆத்து. மாவின்‌ கசப்பை நினைத்து (கவனமாய்‌) 
நடந்துகொள்வேன்‌”” (ஏசாயா 5௪: 1 7, 15), 





<StanleyOnBible@hotmail.com> Tel: 00 91 98437 07600 


